10. 


NOVEMBER/DECEMBER 2023 


GTA13 — தொல்காப்பியம்‌ எழுத்ததிகாரம்‌ 


Time : Three hours Maximum : 75 marks 


N 
\ | பகுதி அ -— (10 % 2 ௫ 20 மதிப்பெண்கள்‌) 
த்‌ 


அனைத்து வினாக்களுக்கும்‌ விடை தருக. 
இடையெழுத்துக்கள்‌ எவை? 

சார்ந்து வரல்‌ மரபின்‌ மூன்றலங்கடையே எவை? 
சாரியைகளைக்‌ கூறுக. 


“வேற்றுமை உருபிற்கின்னே சாரியை' சான்றுடன்‌ 
எழுதுக. 


உயர்திணைப்‌ பெயர்‌ வரும்‌ வழிகளைக்‌ கூறுக. 
'ஈகார இறுதி ஆகார இயற்றே' - விளக்குக. 
“ஏகின்‌' மரமாயின்‌ எவ்விதம்‌ முடியும்‌? 


ஆயிரம்‌ என்னும்‌ எண்ணுப்பெயர்‌ - புணரும்‌ விதத்தை 
எழுதுக. 


பத்தின்‌ முன்‌ ஆயிரம்‌ எவ்விதம்‌ வரும்‌? 
குற்றிய லிகரம்‌ - குறிப்புத்‌ தருக. 
8918 


தப்ப 


12, 


18. 


14, 


15. 


(அ) எழுத்துக்களின்‌ 


பகுதி ஆ — (5 ௬ 5 ஈ 25 மதிப்பெண்கள்‌) 
அனைத்து வினாக்களுக்கும்‌ விடை தருக. 


மாத்திரை அளவு பற்றிய 


தொல்காப்பியர்‌ கருத்தினை விளக்குக. 
(அல்லது) 


வேற்று நிலை மெய்ம்மயக்கம்‌ குறிப்பு எழுதுக. 


புணர்தலின்‌ இயல்பு குறித்து விளக்குக. 

(அல்லது) 
உயிரீறு, மெய்யீறுகளின்‌ சிறப்பு புணர்ச்சிப்‌ பற்றி 
விவரி. 
ஏகார ஓகார ஈற்றினை விளக்குக. 

(அல்லது) AT 
ஒளகார ஈறு குறித்து எழுதுக. 6 


மெல்லொற்று புணர்தல்‌ குறித்து விளக்குக. 
(அல்லது) 


“தேன்‌' என்னும்‌ சொல்‌ புணருமாற்றை விளக்குக. 


திசைப்‌ பெயர்‌ முன்‌ திசைப்பெயர்‌ புணர்தலை 
எழுதுக. 
(அல்லது) 


பத்தொடு புணரும்‌ பெயரினை 


விளக்குக. 


எண்ணுப்‌ 


2 3913 


16. 


17. 


18. 


19. 


20. 


பகுதி இ-- (3 ௬ 10 = 30 மதிப்பெண்கள்‌) 
எவையேனும்‌ மூன்று வினாக்களுக்கு விடை தருக. 


குற்றியலிகரத்திற்கு இடனும்‌ பற்றுக்கோடும்‌ குறித்து 
விளக்குக. 


உயிரெழுத்துக்கள்‌ பிறக்கும்‌ முறையை விவரி. 


ஆகார ஈற்றுப்பெயர்‌ வருமிடங்களை சான்றுடன்‌ 
விளக்குக. 
இடையொற்று ஈறுகள்‌ மயக்கத்தை விவரி. 
குற்றுகரச்‌ சிறப்புப்‌ புணர்ச்சி பற்றி எழுதுக. 
3 39138 


